© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Re. 0.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 407] CHENNAI, MONDAY, DECEMBER 18, 2023 
Margazhi 2, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2054 


Part Vi—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Heads of Departments, etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


சேலம்‌ மாவட்டம்‌, தலைவாசல்‌ ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தேவியாக்குறிச்சி 
ஊராட்சி மன்ற தலைவர்‌ பதவி நீக்கம்‌ குறித்த அறிவிக்கை 
ந.க.எண்‌. 1925/2023/அ5, நாள்‌: 01-12-2023) 
No. VI(2)/24(a)/2023. 


சேலம்‌ மாவட்டம்‌, தலைவாசல்‌ ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தேவியாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர்‌ 
திருமதி. ஜெ. அமுதா என்பவர்‌ தவறான ஊராட்சி தீர்மானம்‌ நிறைவேற்றி, வேலை உத்திரவு வழங்காமல்‌ மூன்று பணிகளை 
ஒப்பந்ததாரர்‌ மேற்கொள்ள  அனுமதித்தற்கும்‌, தனது கணவரை ஊராட்சி செயல்பாடுகளில்‌ சுதந்திரமாக செயல்பட 
அனுமதித்ததற்கும்‌, தேவியாக்குறிச்சி ஊராட்சி செயலாளர்‌ மற்றும்‌ தேவியாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர்‌ 
திருமதி. ஜெ. அமுதா என்பவரது கணவர்‌ ஆகியோர்‌ அதே ஊராட்சியை சேர்ந்த ஒப்பந்ததாரரிடம்‌ திட்டபணி 
மேற்கொள்ளப்பட்டமைக்கான பட்டியல்‌ தொகை வழங்க கையூட்டு பெற்றதாக ஊழல்‌ தடுப்பு மற்றும்‌ கண்காணிப்புத்‌ துறையினரால்‌ 
கைது செய்யப்பட்டு, சேலம்‌ மத்திய சிறையில்‌ அடைக்கப்பட்டு, மேற்கண்டவர்கள்‌ மீது குற்றவியல்‌ வழக்கு தொடரப்பட்டுள்ளது 
போன்ற காரணங்களுக்காக இவர்‌ தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டால்‌ தனது அதிகாரத்தினை துஷ்பிரயோகம்‌ 
செய்வார்‌ என்பதால்‌, ஊராட்சியின்‌ நிர்வாக நலனை கருத்தில்‌ கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 பிரிவு 205 (11)-ல்‌ 
ஊராட்சிகளின்‌ ஆய்வாளர்‌/ மாவட்ட ஆட்சித்‌ தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை பயன்படுத்தி தேவியாக்குறிச்சி 
ஊராட்சி மன்ற தலைவர்‌ திருமதி. ஜெ. அமுதா என்பவரை ஊராட்சி மன்ற தலைவர்‌ பதவியிலிருந்து நீக்கம்‌ செய்து இதன்‌ மூலம்‌ 
அறிவிப்பு செய்யப்படுகிறது. 

தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 பிரிவு 262 (1-ன்‌ கீழ்‌ இந்த பதவி நீக்கம்‌ குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழ்‌ சிறப்பு வெளியீடு வெளியிடப்படும்‌ நாள்‌ முதல்‌ அமலுக்கு வரும்‌. 


செ. கார்மேகம்‌, 


சேலம்‌, ஊராட்சிகளின்‌ ஆய்வாளர்‌/ 
2023 டிசம்பர்‌ 1. மாவட்ட ஆட்சித்தலைவர்‌, 
சேலம்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


VI-2 Ex. (407) 


